தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TN/ CCN / 467/ 2009- 11 . 
[விலை : ரூ . 4 . 80 காசு . 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


பதி 


மயே வெல் ? 


பல்லும் 


எண் 38 ] 


சென்னை, புதன்கிழமை , செப்டம்பர் 30 , 2009 
புரட்டாசி 14 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 140 (1 ) - ன்கீழ் ஆர் 225 . 

டென்சிங் மேட்ச் ஒர்க்ஸ் பணியாளர்கள் கூட்டுறவு பண்டகசாலையின் பதிவினை ரத்து செய்தல் பற்றிய 
அறிவிக்கை . 

(ந .க . 9045/ 02 நி .க . ) 
விருதுநகர் மாவட்டம் , சிவகாசி வட்டம் , திருவில்லிப்புத்தூர் சரகத்திலுள்ள பண்டகசாலையினை முடிவு கட்டி பதிவினை ரத்து 
செய்ய கூட்டுறவு சார்பதிவாளர் (நிறைவேற்றுதல் மற்றும் கலைத்தல் ) கலைத்தல் அலுவலர் பரிந்துரையை ஏற்று ஆர் .ஏ . 225 . 
டென்சிங் மேட்ச் ஒர்க்ஸ் பணியாளர்கள் கூட்டுறவு பண்டகசாலையின் நடவடிக்கையை முடிவு கட்டி 1983ஆம் வருட தமிழ்நாடு 
கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1)- ன்கீழ் பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 

2009 - ம் ஆண்டு ஜூலை மாதம் 31 - ம் தேதி இவ்வலுலக முத்திரையுடன் இவ்வாணை வழங்கப்படுகிறது . 


திருவில்லிபுத்தூர் , 
2009 ஜூலை 31 . 


வீ . சரஸ்வ தி , 
துணைப் பதிவாளர் . 


1975ஆம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44(2) - ன்கீழ் செயல்படாத சங்கங்களை 
சங்கங்கள் பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந.க .எண் 1487/ ஆ2/2009 ) 
1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 27 / 11975 ) பிரிவு 44 (2) - இன்கீழ் அளிக்கப்படும் 
அறிவிப்பானது பிரிவு 44 (1) இன்கீழ் சங்கங்கள் செயல்படுகிறதா என கீழ்க்கண்ட சங்கங்களுக்கு அனுப்பிய இவ்வலுவலக 
கடித எண் ந . க . எண் 1487 / ஆ2/ 2009 - க்கு கீழ்க்கண்ட சங்கங்களிடமிருந்து எவ்வித பதிலும் பெறப்படவில்லை . 
3 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டறிக்கைகள் கோர்வைக்கு தாக்கல் செய்யவும் இல்லை . எனவே இந்த அறிவிப்பு 
தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரமாகும் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தக்க விளக்கம் அல்லது ஆண்டறிக்கைகள் கோர்வைக்கு 
சங்கங்களிடமிருந்து பெறப்படவில்லையாயின் , கீழ்க்கண்ட சங்கங்களின் பெயர்கள் சங்கங்கள் பதிவேட்டிலிருந்து நீக்கப்படும் என 
அறிவிக்கப்படுகிறது : 


DTP - VI -1 (T - Sup .) ( 38 ) - 1 


[ 1 ] | 


[ 1 ] 


DTP - VI- 1 (T - Sup.) ( 38 ) - 2 
DTP - VI- 1 (T - Sup.) (38 ) - 2a 


DTP - VI- 1 (T - Sup.) (38 ) - 1a 


சங்கப் பெயர் மற்றும் முகவரி 


வரிசை 
எண் . 


சங்கப் பதிவு 
எண் / ஆண்டு. 


37 / 1991 


45 /1991 


46/1991 


48/1991 


49/1991 


51/1991 


55/1991 


58 /1991 


60/ 1991 


63/1991 


64/ 1991 


65 /1991 


( 3) 
அன்னை எஜுகேஷனல் சொசைட்டி , 32 - K , பானு இல்லம் , ராஜாஜி நகர் , கள்ளக்குறிச்சி . 
மதுரை வீரன் சுவாமி மகளிர் மன்றம் , நிறைமதி . 
குறிஞ்சி மகளிர் மன்றம் ( டோக்ரா ), எலியத்தூர் . 
தெங்கியாநத்தம் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , தெங்கியாநத்தம் . 
ஒகையூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , ஒகையூர் . 
யாமம் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , யாமம் , கொணல்வாடி ( அஞ்சல் ) , 

உளுந்தூர்பேட்டை வட்டம் . 
சிக்காடு ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , சிக்காடு . 
கூத்தக்குடி ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , கூத்தக்குடி . 
சீர்ப்பனந்தல் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , இளையனூர் குப்பம் , கடம்பூர் மற்றும் 

அஞ்சல் . 
ஆலத்தூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , ஆலத்தூர் . 
புத்தந்தூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , புத்தந்தூர் - ஆலத்தூர் . 
பொன்பரப்பட்டு ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , வடக்குத் தெரு , திருக்கனங்கூர் . 
குடிநீர்த் தேக்கத் தொட்டி பராமரிப்பாளர்கள் சங்கம் , யூனியன் ஆபீஸ் அருகில் , 

கச்சிராப்பாளையம் ரோடு , கள்ளக்குறிச்சி . 
காட்டு இடையார் ஏரி பாசன விவசாயிகள் அபிவிருத்தி சங்கம் , எண் 28 , காட்டு இடையார் . 
பெரிய கொள்ளியூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , பெரியகொள்ளியூர் . 
சாத்தனூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , செட்டிக்காடு , குளத்து மேடு , சாத்தனூர் . 
கனங்கூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , மேற்கு தெரு , கனங்கூர் . 
பு . கொணல்வாடி ஊற்று நீர்த்தேக்க பயனடைவோர் சங்கம் , தெற்கு தெரு , பு . கொணல்வாடி , 

உளுந்தூர்பேட்டை . 
ஸ்ரீலோகநாத பெருமாள் மகாசபை , நடுத்தெரு , காட்டு எடையார் (அஞ்சல் ), 

உளுந்தூர்பேட்டை . 
பின்னலவாடி ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , பின்னலவாடி , எலவனாசூர்கோட்டை , 

உளுந்தூர்பேட்டை . 
பள்ளிப்பட்டு ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , காட்டுக்கோட்டை , பள்ளிப்பட்டு , 

சங்கராபுரம் வட்டம் . 
ஈயனூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , ஈயனூர் , கள்ளக்குறிச்சி . 
கொணக்கலவாடி ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , கொணக்கலவாடி ( அஞ்சல் ) , 
சங்கராபுரம் . 


68/1991 


71/1991 


75/ 1991 


1/1992 
3/1992 


12 /1992 


15/1992 


37/1992 


38/ 1992 


39/ 1992 


40 /1992 


41/1992 


அன்னை தெரசா மகளிர் மன்றம் , மேலப்பாளையம் , எலவனாசூர்கோட்டை , 
உளுந்தூர்பேட்டை . 


42/ 1992 


கலைவாணி மகளிர் மன்றம் , பின்னல்வாடி மற்றும் அஞ்சல் , உளுந்தூர்பேட்டை 
( வட்டம்) . 


43/ 1992 


54/ 1992 


ஜான்சிராணி மகளிர் மன்றம் , ரிஷிவந்தியம் (அஞ்சல்) , சங்கராபுரம் (வட்டம்) . 
எடுத்தவாய்நத்தம் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , காட்டுகொட்டாய் , 
எடுத்தவாய்நத்தம் , கள்ளக்குறிச்சி . 


வரிசை 
எண் . 


பதிவு எண் / 

வருடம் . 


சங்கப் பெயர் மற்றும் முகவரி 


55 /1992 


56 / 1992 


57 /1992 


58 /1992 


59/1992 


63/ 1992 


64/1992 


65/ 1992 


66 /1992 


68 / 1992 


69/ 1992 


74/ 1992 


கூந்தலூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , கூந்தலூர் , கள்ளக்குறிச்சி . 
உடையாச்சி ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , நாகலூர் ( அஞ்சல் ) , கள்ளக்குறிச்சி . 
கோட்டாலம் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , கோட்டாலம் கிராமம் , கள்ளக்குறிச்சி 

வட்டம் . 
சித்தாலூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , விருகாவூர் அஞ்சல் , கள்ளக்குறிச்சி 

வட்டம் . 
கூந்தலூர் சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , கூந்தலூர் , உளுந்தூர்பேட்டை வட்டம் . 
நெடுமானூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , நெடுமானூர் ( அஞ்சல் ) , 

உளுந்தூர்பேட்டை வட்டம் . 
ஈரியூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , ஈரியூர் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
மடம் சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , மடம் கிராமம் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
காரனூர் சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , எண் - 2 , பெருமாள் கோயில் தெரு , 

குதிரைச்சந்தல் , கள்ளக்குறிச்சி . 
வடசெட்டியந்தல் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , காட்டுக்கோட்டை , மஞ்சப்புத்தூர் , 

சங்கராபுரம் . 
வளையாம்பட்டு ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , வடக்குத் தெரு , வளையாம்பட்டு , 

கள்ளக்குறிச்சி வட்டம் . 
ஈருடையாம்பட்டு நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , ஈருடையாம்பட்டு , சங்கராபுரம் வட்டம் . 
ராயர்பாளையம் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , ராயர்பாளையம் , கள்ளக்குறிச்சி 

வட்டம் . 
திம்மலை ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , மேட்டுத் தெரு , திம்மலை , கள்ளக்குறிச்சி 

வட்டம் . 
பெத்தாசமுத்திரம் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , பெத்தாசமுத்திரம் , கள்ளக்குறிச்சி . 
கீழ் ஒரத்தூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , கீழ் ஒரத்தூர் , கள்ளக்குறிச்சி 

வட்டம் . 
V . மாமாந்தூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , V . மாமாந்தூர் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
சித்தேரி சிறுபாசன ஏரி சங்கம் , சித்தேரி , உளுந்தூர்பேட்டை வட்டம் . 
பள்ளிப்பட்டு ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , பள்ளிப்பட்டு , சங்கராபுரம் வட்டம் . 
தண்டலை ( வடக்கு ) ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , தண்டலை , கள்ளக்குறிச்சி 

வட்டம் . 
வேளானந்தல் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , 22 , தெற்குத் தெரு , வேளானந்தல் , 

பல்லகச்சேரி ( அஞ்சல் ) , கள்ளக்குறிச்சி . 
அரசராம்பட்டு ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , அரசராம்பட்டு , விரியூர் (அஞ்சல் ) . 
இந்திராகாந்தி மகளிர் மன்றம் , க . எண் 217 , வடசிறுவலூர் ( கிராமம் ) , பாண்டலம் (அஞ்சல் ) , 
கள்ளக்குறிச்சி . 


76/ 1992 


77 /1992 


83 /1992 


86/ 1992 


87 /1992 


90 / 1992 


92 /1992 


100 /1992 


101/1992 


102/1992 


2/ 1993 


13/1993 


45/1993 


46/ 1993 


வீரசோழபுரம் ஏரி நீர்பாசன விவசாயிகள் சங்கம் , வீரசோழபுரம் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
பாசார் சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , தெற்கு தெரு , பாசார் , சங்கராபுரம் வட்டம் . 
பேரால் சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , பேரால் , கள்ளக்குறிச்சி . 
பாசார் ஊற்று நீர்த்தேகம் பயனடைவோர் சங்கம் , 4/22 , நடுத் தெரு , பாசார் , சங்கராபுரம் . 
தத்தனூர் சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , தத்தனூர் , ரிஷவந்தியம் ( வழி ) . 


47/ 1993 


48 / 1993 


வரிசை 
எண் . 


பதிவு எண் / 

வருடம் . 


சங்கப் பெயர் மற்றும் முகவரி . 


49 /1993 


50/1993 


58 /1993 


59/ 1993 


60 / 1993 


61/1993 


62 /1993 


65 /1993 


வெங்கலம் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , 1/ 36 , கிழக்குத் தெரு , வெங்கலம் . 
ஸ்ரீபாஞ்சாலையம்மன் மகளிர் மன்றம் , பால்ராம்பட்டு , சங்கராபுரம் வட்டம் . 
வீரபயங்கரம் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , வீரபயங்கரம் , சின்னசேலம் , 

கள்ளக்குறிச்சி வட்டம் . 
புக்குளம் சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , மந்தைவெளி தெரு , புக்குளம் . 
குரால் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , குரால் , கள்ளக்குறிச்சி . 
தாகம் தீர்த்தாபுரம் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , தாகம் தீர்த்தாபுரம் கள்ளக்குறிச்சி 

வட்டம் . 
சித்தால் சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , கிழக்குத் தெரு , சித்தால் , கள்ளக்குறிச்சி . 
கலையநல்லூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , கலையநல்லூர் , வீரசோழபுரம் 

( அஞ்சல்) , கள்ளக்குறிச்சி . 
நிண்ணையூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , நிண்ணையூர் , சங்கராபுரம் . 
மேல்விழி ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , திம்மலை , கள்ளக்குறிச்சி . 
குன்னியூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , சிக்காடு ( அஞ்சல் ) , குன்னியூர் , 

கள்ளக்குறிச்சி வட்டம் . 
கலையநல்லூர் சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் (மேட்டுக்குப்பம் ) , வடதொரசலூர் , 

சங்கராபுரம் வட்டம் . 
கூத்தனூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , எல்லை கிராமம் (அஞ்சல்) , 

கூத்தனூர் கிராமம் , உளுந்தூர்பேட்டை . 
பூவனூர் சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , ( கைலாசநாதர்), பூவனூர் , கள்ளக்குறிச்சி . 


66 /1993 


67/1993 


68 /1993 


69/1993 


73/ 1993 


83/ 1993 


95 /1993 


அன்னை சத்யா மகளிர் மன்றம் , 22 - A , தெற்கு ஒற்றை வாடைத் தெரு , சின்னசேலம் , 
கள்ளக்குறிச்சி . 


99/1993 


பொற்பாலம்பட்டு , ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , மையனூர் , கள்ளக்குறிச்சி 
வட்டம் . 


100 / 1993 


113 /1993 


17 / 1994 


23/1994 


41/1994 


49/1994 


பெரியபகண்டை சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , ஏந்தல் ( அஞ்சல்) , கள்ளக்குறிச்சி . 
ஸ்ரீவிவேகானந்தா கல்வி வளர்ச்சி கழகம் , சின்னசேலம் , கள்ளக்குறிச்சி . 
மணிமுத்தா நதி அணைக்கட்டு , 2 - ம் நெம்பர் வாய்க்கால் பாசனதாரர்கள் சங்கம் , 

மேற்குத் தெரு , வீரசோழபுரம் , கள்ளக்குறிச்சி . 
அன்னை இந்திரா மகளிர் மன்றம் (DWACRA ) , உலகியநல்லூர் , புக்கிரவாரி ( வழி ), 

கள்ளக்குறிச்சி வட்டம் . 
மீனாட்சி அம்மன் மகளிர் மன்றம் , க . அலம்பலம் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
Aposloie Punt Gin Mission , N/ 14D - 19 , சேலம் மெயின் ரோடு , அண்ணாநகர் , சின்ன 

சேலம் , கள்ளக்குறிச்சி . 
நடைபாதை சிறு வியாபாரிகள் சங்கம் , 36 - A , புது போலீஸ் லைன் , கோட்டைமேடு , கள்ளக்குறிச்சி . 
மாரியம்மன் மகளிர் மன்றம் , ரங்கநாதபுரம் ( அரியபெருமானூர்), மதுரா , கள்ளக்குறிச்சி . 
ரோஜா மகளிர் மன்றம் , விஜயபுரம் , சின்னசேலம் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
தாமரை மகளிர் மன்றம் , விஜயபுரம் , சின்னசேலம் , கள்ளகுறிச்சி வட்டம் . 
கூகையூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , கிழக்கு வீதி , கூகையூர் காலனி, 
கள்ளக்குறிச்சி . 


50 /1994 


53/1994 


56 /1994 


57/1994 


18/1995 


25 / 1995 


பெத்தாசமுத்திரம் (சிறியது) , ஏரி பயனடைவோர் சங்கம் , தோட்டப்பாடி , கள்ளக்குறிச்சி . 


வரிசை 


பதிவு எண் / 

எண் . 


சங்கப் பெயர் மற்றும் முகவரி 


26/ 1995 


27 / 1995 


பெத்தாசமுத்திரம் ( பெரியது ) ஏரி பயனடைவோர் சங்கம் , பெத்தாசமுத்திரம் , தோட்டப்பாடி , 

கள்ளக்குறிச்சி . 
மேலப்புலியூர் சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , வடக்குத் தெரு , சித்தால் , நூரோலை 

( அஞ்சல் ) , சங்கராபுரம் . 
பெத்தாசமுத்திரம் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , பெத்தாசமுத்திரம் (அஞ்சல் ), 

கள்ளக்குறிச்சி . 
கருவேலம்பாடி ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , கருவேலம்பாடி , எடுத்தவாய்நத்தம் . 


28 /1995 


29/1995 


31 /1995 


32 /1995 


41/1995 


ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , 7/8 , மன்மதன் கோவில் தெரு , கீழ்பாளையம் , 

பிடாகம் , உளுந்தூர்பேட்டை . 
வடக்குறும்பூர் சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , 125 , தெற்கு தெரு , புகைப்பட்டி , 

உளுந்தூர்பேட்டை . 
ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , மெயின் ரோடு , அகரகோட்டாலம் (அஞ்சல்) , 

கள்ளக்குறிச்சி . 
ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , வடதொரசலூர் , சங்கராபுரம் வட்டம் . 
ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , வடதொரசலூர் - 1 , சங்கராபுரம் வட்டம் . 
ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , பொட்டியம் (அஞ்சல் ), கள்ளக்குறிச்சி ( வட்டம் ) . 
உலங்காத்தான் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , வடக்குத்தெரு , உலகங்காத்தான் , 

கள்ளக்குறிச்சி வட்டம் . 


42/ 1995 


43/ 1995 


49/ 1995 


50/1995 


51/ 1995 


தெரு , 


பிரிதிவிமங்கலம் ஊற்று நீர்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , 13 , அக்ரஹாரத் 
தியாகதுருகம் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 


52/ 1995 


சிறுமங்கலம் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , புக்கிரவாரி வழி , சிறுமங்கலம் , 

கள்ளக்குறிச்சி வட்டம் . 


53/1995 


54 /1995 


57 /1995 


58/ 1995 


வளையாம்பட்டு சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , வடக்குத் தெரு , வளையாம்பட்டு , 

கீழ்ப்பட்டு (அஞ்சல்) , சங்கராபுரம் வட்டம் . 
எலியத்தூர் (சிரியது ) சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , காட்டுக்கொட்டாய் , எலியத்தூர், 

தெங்கியாநத்தம் , கள்ளக்குறிச்சி . 
எலியத்தூர் ( பெரியது ) சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , காட்டுக்கொட்டாய் , எலியத்தூர் , 

தெங்கியாநத்தம் , கள்ளக்குறிச்சி . 
சாத்தப்புத்தூர் ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , நடுத்தெரு , சாத்தப்புத்தூர் , 

சங்கராபுரம் வட்டம் . 
நமச்சிவாயபுரம் சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , நமசிவாயபுரம் , தொட்டியம் (அஞ்சல் ), 

கள்ளக்குறிச்சி (வட்டம்) . 
மூரார்பாளையம் சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , வடக்குத்தெரு , மூரார்பாளையம் , 

சங்கராபுரம் . 
மல்லியம்பாடி ஊற்று நீர்த்தேக்கம் பயனடைவோர் சங்கம் , மல்லியம்பாடி , சங்கராபுரம் வட்டம் . 
விளம்பார் சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , முருகப்பிள்ளை தோட்டம் , விளம்பார் 
( அஞ்சல்) , கள்ளக்குறிச்சி வட்டம் . 


59/1995 


60/1995 


62 /1995 


71 /1995 


74/1995 


101/1995 


விளம்பார் அரசன் தாங்கல் ஏரி , சிறுபாசன ஏரி , சிறுபாசன ஏரி பயனடைவோர் சங்கம் , 

விளம்பார் , கள்ளக்குறிச்சி . 
தாமரை மகளிர் மன்றம் , உலகங்காத்தான் , நடுத் தெரு , கள்ளக்குறிச்சி . 
இந்திராகாந்தி மகளிர் மன்றம் , அம்மையகரம் , கள்ளக்குறிச்சி . 


103/ 1995 


சங்கப் பெயர் மற்றும் முகவரி 


வரிசை 
எண் . 


பதிவு எண் / 
வருடம் . 


108 


105 /1995 


109 


117/ 1995 


118 / 1995 


119/1995 


112 


121 / 1995 


123/1995 


124/1995 


115 


125 /1995 


126 / 1995 


1/1996 


118 


3/ 1996 


110 


4 / 1996 


5 / 1996 


12/ 1996 


122 


13/1996 


123 


16/ 1996 


17 / 1996 


சமூக சேவைக் குழு , 120 , வ . உ .சி . நகர் , கள்ளக்குறிச்சி . 
மலையரசி மகளிர் மன்றம் , மண்மலை , கள்ளக்குறிச்சி . 
பூ மலர்ந்த அம்மன் மகளிர் மன்றம் , வினைத்தீர்த்தாபுரம் , கள்ளக்குறிச்சி . 
வினாயகர் மகளிர் மன்றம் , ரோடு மாமந்தல் , கள்ளக்குறிச்சி . 
அறிஞர் அண்ணா மகளிர் மன்றம் , தாவடிப்பட்டு , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
முத்து மாரியம்மன் மகளிர் மன்றம் , வாணியந்தல் , கள்ளக்குறிச்சி . 
சாமந்தி பூ மகளிர் மன்றம் , கடத்தூர் , தெங்கியாநத்தம் , கள்ளக்குறிச்சி . 
மல்லிகை பூ மகளிர் மன்றம் , அ . வாசுதேவனூர் போயர் தெரு , கள்ளக்குறிச்சி . 
ரோஜா மகளிர் மன்றம் , தாகம் தீர்த்தாபுரம் , போயர் தெரு , கள்ளக்குறிச்சி . 
செம்பருத்தி மகளிர் மன்றம் , பாக்கம்பாடி , சின்னசேலம் , கள்ளக்குறிச்சி . 
எல்லையம்மன் மகளிர் மன்றம் , மலைக்கோட்டாலம் , கள்ளக்குறிச்சி . 
குன்னுமேடு முருகன் மகளிர் மன்றம் , எடுத்தவாய்நத்தம் , கள்ளக்குறிச்சி . 
பெரியநாயகி அம்மன் மகளிர் மன்றம் , மாத்தூர், கள்ளக்குறிச்சி . 
மகளிர் மேம்பாட்டு திட்ட I FAD மேற்பார்வையாளர்கள் சங்கம் , கதவு எண் 90 - J , துருகம் 

ரோடு , கள்ளக்குறிச்சி . 
பஸ் , லாரி டிராக்டர் ஓட்டுநர்கள் முன்னேற்ற சங்கம் , செல்லம்பட்டு (அஞ்சல்) , கள்ளக்குறிச்சி 

வட்டம் . 
இந்திராகாந்தி மகளிர் மன்றம் , தென்சிறுவளூர் , நடுத் தெரு , கள்ளக்குறிச்சி . 
தாமரை மகளிர் மன்றம் , பெரிய பகண்டை , ஏந்தல் , சங்கராபுரம் வட்டம் . 
இந்திராகாந்தி மகளிர் மன்றம் , முட்டியம் , ரிஷியவந்தியம் , சங்கராபுரம் வட்டம் . 
ரோஜா மகளிர் மன்றம் , பெரிய கொள்ளியூர் (அஞ்சல்) , சங்கராபுரம் . 
மல்லிகை மகளிர் மன்றம் , ரிஷிவந்தியம் , சங்கராபுரம் வட்டம் . 
டாக்டர் அம்பேத்கர் கிராமபுற மகளிர் மேம்பாட்டு கூடைமுடைவோர் சங்கம் , பரிகம் , 

வடக்கனந்தல் , கள்ளக்குறிச்சி . 
தாழம்பூ மகளிர் மன்றம் , குன்னியூர் , சிக்காடு , கள்ளக்குறிச்சி . 
பாத்திமா மகளிர் மன்றம் , அக்கராபாளையம் , மதுரை வீரன் கோவில் அருகில் , வடக்கனந்தல் . 
ஜான்சிராணி மகளிர் மன்றம் , எ . கொளத்தூர், ஸ்ரீதேவி (அஞ்சல்) , உளுந்தூர்பேட்டை வட்டம் . 
அன்னை தெரசா மகளிர் மன்றம் , எறையூர் , உளுந்தூர்பேட்டை . 
பாலம்மாள் கிராமப்புற மகளிர் மண்பாண்டம் செய்வோர் சங்கம் , பொற்படாக்குறிச்சி , 

கள்ளக்குறிச்சி . 
அடுக்குமல்லி மகளிர் மன்றம் , நமசிவாயபுரம் , மாரியம்மன் கோவில் தெரு , கள்ளக்குறிச்சி . 
மல்லிகை மகளிர் மன்றம் , எலவடி , கள்ளக்குறிச்சி . 
அன்னை தெரசா கிராமபுற மகளிர் நைலான் பாய் முடைவோர் சங்கம் , சூசைநகர் , கரடிசித்தூர் 

(அஞ்சல்) , வடக்கனந்தல் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
மகாத்மா காந்தி கிராமப்புற மகளிர் காய்கறி வியாபாரம் செய்வோர் சங்கம் , க . மாமனந்தல் , 

கள்ளக்குறிச்சி . 
ரோஜா மகளிர் மன்றம் , தொட்டியம் , கள்ளக்குறிச்சி . 
அன்னை இந்திராகாந்தி மகளிர் மன்றம் , வடதொரசலூர் , கள்ளக்குறிச்சி . 


18 /1996 


1 


19/1996 


20 /1996 


24/1996 


25/ 1996 


26 /1996 


28/1996 


29 /1996 


31/1996 


134 


33/1996 


34 /1996 


35 /1996 


36 / 1996 


37 /1996 


41/ 1996 


சங்கப் பெயர் மற்றும் முகவரி . 


வரிசை 
எண் . 


பதிவு எண் / 
வருடம் . 

( 2) 


42 /1996 


43/1996 


44/1996 


அன்னை தெரசா மகளிர் மன்றம் , விளக்கூர் , கள்ளக்குறிச்சி . 
கஸ்தூரிபாய் மகளிர் மன்றம் , உதயமாம்பட்டு , கள்ளக்குறிச்சி . 
முல்லை மகளிர் மன்றம் , புதுப்பட்டு , கள்ளக்குறிச்சி . 
அன்னை இந்திரா கிராப்மபுற தையல் பயிற்சி மகளிர் மேம்பாட்டு திட்டம் , ஏமப்பேர் , 

கள்ளக்குறிச்சி . 
அன்னம் கிராமப்புற மகளிர் கால்நடை வளர்ப்போர் சங்கம் , மையனூர் , அரியலூர் ( அஞ்சல் ), 
கள்ளக்குறிச்சி . 


46 /1996 


49/1996 


50/1996 


52/1996 


53/ 1996 


55 /1996 


9/1997 


331997 


41/1997 


51/1997 


54/1996 


67 / 1996 


79/ 1997 


81/1997 


99/ 1997 


காவியத் தலைவர் கண்ணகி மகளிர் மன்றம் , புக்குளம் , கள்ளக்குறிச்சி . 
அன்னை மேரி மகளிர் மன்றம் , மைக்கேல்புரம் , கள்ளக்குறிச்சி . 
பூட்டை அருள்மிகு மாரியம்மன் மகளிர் மன்றம் , பூட்டை (அஞ்சல் ) , சங்கராபுரம் வட்டம் . 
அன்னை தெரசா மகளிர் மன்றம் , அருளம்பாடி , கள்ளக்குறிச்சி . 
கிராமப்புற பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல வளர்ச்சி கழகம் , காந்தி ரோடு , கள்ளக்குறிச்சி . 
இந்து தொம்பன் சக நல முன்னேற்ற கழகம் , அம்மம்பாளையம் , கள்ளக்குறிச்சி . 
அன்னை தெரசா மகளிர் டோக்ரா , கீழப்பாளையம் , எலவனாசூர்கோட்டை ( கிராமம் ), 
உளுந்தூர்பேட்டை . 
ஸ்ரீமீனாட்சி அம்மன் மகளிர் மன்றம் , அண்ணா நகர் , ஏமப்பேர் , கள்ளக்குறிச்சி . 
ரோஜா மகளிர் மன்றம் , வடக்கனந்தல் , கள்ளக்குறிச்சி . 
Society for women Empowerment and Reorganization ( Sower) , No . 1/ 73- A , North Street , 

Viriyur , Sankarapuram . 
புனித அடைக்கல அன்னை மகளிர் மன்றம் , விரியூர் , சங்கராபுரம் வட்டம் . 
அன்னை தெரசா மகளிர் மன்றம் , வடதொரசலூர் , கள்ளக்குறிச்சி . 
அன்னை இந்திரா மகளிர் மன்ற , வடபொன்பரப்பி , சங்கராபுரம் . 
செந்தமிழ் கிராமப்புற மகளிர் மேம்பாட்டுத் திட்டம் , மண்மலை , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
இந்திராகாந்தி கிராமப்புற மகளிர் மேம்பாட்டுத் திட்டம் , அண்ணா நகர் (அஞ்சல்), கள்ளக்குறிச்சி 

வட்டம் . 
சக்தி கிராமப்புற மகளிர் மேம்பாட்டுத் திட்டம் , ஏமப்பேர் , அண்ணா நகர் (அஞ்சல் ) , 

கள்ளக்குறிச்சி ( வட்டம் ) . 
அன்னை தெரசா டோக்ரா மையம் , பாக்கம் , சங்கராபுரம் . 
அன்னை இந்திராகாந்தி மகளிர் சங்கம் , எறையூர் , உளுந்தூர்பேட்டை வட்டம் . 
அன்னை தெரசா மகளிர் சங்கம் , மேல்பாளையம் , எலவனாசூர்கோட்டை (அஞ்சல் ) 

உளுந்தூர்பேட்டை வட்டம் . 
ஓம் சக்தி கிராமப்புற மேம்பாட்டுத் திட்டம் , சிறுமங்கலம் கிராமம் . 
இந்திராகாந்தி மகளிர் மன்றம் , செம்மணங்கூர் கிராமம் (அஞ்சல்) . 
அன்னை தெரசா மகளிர் மன்றம் , கொங்கராயபாளையம் (அஞ்சல்). 
கருணாநிதி மகளிர் மன்றம் முடியனூர் அஞ்சல் . 
அன்னை தெரசா மகளிர் மன்றம் , நல்லாத்தூர் . 
முத்தமிழ் மகளிர் மன்றம் , எடுத்தவாய்நத்தம் , காட்டுக்கொட்டகை , எடுத்தவாய்நத்தம் 
கள்ளக்குறிச்சி (வட்டம் ) . 


104 /1998 


105/ 1997 


106 / 1997 


109/ 1997 


110/ 1997 


111 /1997 


117 / 1997 


118 / 1997 


119/1997 


யபாை 


120/ 1997 


124 / 1997 


125/ 1997 


126 /1997 


இந்திராகாந்தி மகளிர் மன்றம் , நடுத் தெரு , மாரியம்மன் கோவில் தெரு , அனுமனந்தல் . 


வரிசை 


பதிவு எண் / 

எண் . 


==, 


சங்கப் பெயர் மற்றும் முகவரி . 

வருடம் . 
( 3) 


(2) 


171 


127 /1997 


128/ 1997 
129/ 1997 


133/ 1997 


S 


134 / 1997 


135/ 1997 


138/ 1997 


178 


141/ 1997 


179 


146 / 1997 


180 


154 / 1997 


161/ 1997 


2/ 1998 


4 /1998 


ககக=S 


5 / 1998 


185 


6 / 1998 


186 


7 /1998 


5 


187 


16 /1998 


அன்னை தெரசா மகளிர் மன்றம் , மேற்கு தெரு , கீழ்க்குப்பம் , காட்டுக்கொட்டாய் . 
தாமரை மகளிர் மன்றம் , மேற்குத் தெரு , நல்லாத்தூர் . 
இந்திராகாந்தி மகளிர் மன்றம் , தென் தொரசலூர் . 
ஜான்சிராணி மகளிர் மன்றம் , நீலமங்கலம் அஞ்சல் . 
அன்னை கஸ்தூரிபாய் மகளிர் மன்றம் , முட்டியம் , ரிஷிவந்தியம் (அஞ்சல் ) . 
சரஸ்வதி மகளிர் மன்றம் , குன்னியூர் , சிக்காடு (அஞ்சல்) . 
ஜான்சிராணி மகளிர் மன்றம் , வெள்ளிமலை ( கி ) (அஞ்சல் ), சங்கராபுரம் ( வட்டம் ). 
ரோஜா மகளிர் மன்றம் , புதுப்பாலப்பட்டு , சங்கராபுரம் (வட்டம் ) . 
ஜான்சிராணி மகளிர் மன்றம் , மேற்குத் தெரு , ச. செல்லம்பட்டு . 
சாத்தனூர் அணை வலதுபுறக்கால்வாய் 18 - எல் பாசனக்கோட்டம் , விவசாய சங்கம் எப் .சி . 7பி , 

உலகப்பாடி , மேல்சிறுவளூர் ( அஞ்சல்) . 
அன்னை இந்திராகாந்தி மகளிர் மன்றம் , பெரியபகண்டை , ஏந்தல் ( அஞ்சல் ) . 
ராணி மகளிர் மன்றம் , கொங்கராயாபாளையம் . 
கஸ்தூரிபாய் மகளிர் மன்றம் , பொரசக்குறிச்சி . 
கஸ்தூரிபாய் மகளிர் மன்றம் , நின்னையூர் . 
இந்திராகாந்தி மகளிர் மன்றம் , குடியநல்லூர் , வேங்கைவாடி (அஞ்சல் ) . 
சாமுண்டீஸ்வரி மகளிர் மன்றம் , சிறுவத்தூர் (அஞ்சல் ) . 
குறிஞ்சி மகளிர் மன்றம் (டோக்ரா), பரிந்தல் & அஞ்சல் , உளுந்தூர்பேட்டை வட்டம் . 
அன்னை இந்திராகாந்தி மகளிர் மன்றம் . 
சரோஜினி நாயுடு மகளிர் மன்றம் பெரியகொள்ளியூர் & அஞ்சல் , அரியலூர் (வழி ) , ஆலத்தூர் 

மற்றும் அஞ்சல் . 
துர்கா தேவி மகளிர் மன்றம் , எடுத்தனூர் அஞ்சல் . 
கலைமகள் மகளிர் மன்றம் பெருவங்கூர் . 
ஸ்ரீ சாரதா மகளிர் மன்றம் , மோ . வன்னஞ்சூர் . 
இமயம் மகளிர் மன்றம் , மோகூர் , சோமண்டார் குடி (அஞ்சல் ) . 
சக்தி மகளிர் மன்றம் , மஞ்சப்புத்தூர் . 
சக்தி மகளிர் மன்றம் , பெருங்குனம் . 
அன்னை தெரசா மகளிர் மன்றம் , மாரியம்மன் கோவில் தெரு , ந. 3 . பொற்படாக்குறிச்சி . 
பாலப்பட்டு டோக்ரா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டம் . 
ஒடியந்தல் கிராமம் , மல்லிகை டோக்ரா குழு . 
முல்லை டோக்ரா மகளிர் மன்றம் , ஒடியந்தல் கிராமம் . 
மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டம் , வெள்ளிமலை . 
அன்னிபெசன்ட அம்மையார் மகளிர் மன்றம் , சிறுநாகலூர் . 
இந்திராகாந்தி டோக்ரா மகளிர் மன்றம் , விருகாவூர் . 
அம்பேத்கார் டோக்ரா மகளிர் மன்றம் , கூத்தக்கூடி . 
அன்னை தெரசா மகளிர் மன்றம் , பொய்குணம் கிராமம் . 


188 


18 / 1998 


189 


19 /1998 


20/1998 
23/1998 


24/1998 


25 / 1998 


30/1998 


38 /1998 


45/ 1998 


54 /1998 


70/1998 


199 


71/ 1998 


200 


72/1998 


201 


84/ 1998 


202 


91 /1998 


203 


98 / 1998 


204 


100/1998 


வரிசை 


பதிவு எண் / 

எண் . 


சங்கப் பெயர் மற்றும் முகவரி 


( 3 ) 


205 


103/1998 


மல்லிகை மகளிர் மன்றம் , கள்ளக்குறிச்சி . 


206 


104/ 1998 


சக்தி டோக்ரா மகளிர் மன்றம் , மலைக்கோட்டாலம் . 


207 


112/1998 
113/ 1998 


208 


114 / 1998 


209 
210 


117/ 1998 


124 /1998 


128 / 1998 


129/ 1998 


131 /1998 


138 /1998 


139/1998 


141 /1998 


143/1998 


219 


144 /1998 


220 


145/1998 


221 


146 /1998 


222 


147/1998 


கலைமகள் டோக்ரா குழு , இளையனார் குப்பம் . 
ஜான்சிராணி டோக்ரா குரூப் , கடுவனூர் . 
காவேரி தாய் மகளிர் மன்றம் , பானையங்கால் . 
அன்னை தெரசா மகளிர் மன்றம் , பிரிதிவிமங்கலம் , தியாகதுருகம் . 
வாடாமல்லி டோக்ரா குழு , அரியலூர் அஞ்சல் , சங்கராபுரம் வட்டம் . 
கண்ணியம்மாள் மகளிர் மன்றம் , எடுத்தவாய்நத்தம் (அஞ்சல் ) , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
கோப்பெருந்தேவி டோக்ரா குழு , அலியாபாத் , ரிஷிவந்தியம் வழி , சங்கராபுரம் வட்டம் . 
அன்னை இந்திராகாந்தி டோக்ரா மகளிர் மன்றம் , வேங்கைவாடி அஞ்சல் , தியாகதுருகம் 

( வழி ) . 
அன்னை இந்திரா டோக்ரா மகளிர் மன்றம் , புதுப்பாலப்பட்டு அஞ்சல் . 
அன்னை மாதா டோக்ரா மகளிர் மன்றம் , பொறசக்குறிச்சி , நாகலூர் அஞ்சல் . 
ஓம் சரவணபவ மகளிர் மன்றம் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டம் , சேராப்பட்டு 

அஞ்சல் , ( Hills ) , சங்கராபுரம் . 
அன்னை அஞ்சுகம் மகளிர் மன்றம் , கடுவனூர் அஞ்சல் , சங்கராபுரம் வட்டம் . 
அன்னை கஸ்தூரிபாய் டோக்ரா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டம் , சேராப்பட்டு 

அஞ்சல் , சங்கராபுரம் வட்டம் . 
அன்னை அஞ்சுகம் மகளிர் மன்றம் , சோழம்பட்டு , சங்கராபுரம் வட்டம் . 
வளர்மதி மகளிர் மன்றம் , விளம்பார் தெற்கு தெரு , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
ஆதிபராசக்தி டோக்ரா குழு , அரியலூர் அஞ்சல் , சங்கராபுரம் வட்டம் . 
மலர் டோக்ரா குழு , R . C . சர்ச் வளாகம் , சின்னசேலம் அஞ்சல் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
வளன் டோக்ரா மகளிர் மன்றம் , பாண்டியங்குப்பம் அஞ்சல் , திம்மாபுரம் கிராமம் , கள்ளக்குறிச்சி 

வட்டம் . 
அன்னை டோக்ரா மகளிர் மன்றம் , குரால் , பாக்கம்பாடி அஞ்சல் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
டோனி டோக்ரா மகளிர் மன்றம் , மேல்நாரியப்பனூர் அஞ்சல் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
சரோஜினி நாயுடு டோக்ரா குழு , பேரால் கிராமம் , நூரோலை அஞ்சல் , சங்கராபுரம் வட்டம் . 
அன்னை இந்திராகாந்தி மகளிர் மன்றம் , தியாகை கிராமம் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
ஜான்சிராணி மகளிர் மன்றம் , சின்னமாம்பட்டு (அஞ்சல் ) , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
அன்னை தெரசா டோக்ரா மகளிர் மன்றம் , மவாநத்தம் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
கோமுகி அணை நேரடி பாசன மதகு எண் . 5 - ன் விவசாயிகள் சங்கம் , மாத்தூர் அஞ்சல் , 

கச்சராபாளையம் ( வழி ) , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
அன்னை இந்திரா மகளிர் மன்றத் திட்டம் , நாகலூர் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
மணி முக்தா நதி நீர்த்தேக்க கிராம விவசாயிகள் பாசன சங்கம் , தண்டலை , அகரகோட்டாலம் . 
கோமுகி அணை நேரடி பாசன எண் 12 மற்றும் 13 - ன் விவசாயிகள் பாசன சங்கம் , 

செல்லம்பட்டு , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
இந்திராகாந்தி டோக்ரா மகளிர் மன்றம் , நாக்குப்பம் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
கோமுகி அணை கடைமடை விவசாயிகள் பாசன சங்கம் , க . செல்லம்பட்டு , கள்ளக்குறிச்சி 

( வட்டம் ) . 
மணி முக்தா நீர்த்தேக்கம் விவசாயிகள் பாசன சங்கம் , கள்ளக்குறிச்சி (வட்டம் ) . 


223 


148/1998 


224 


149/ 1998 


150/1998 


225 
226 


151/1998 
153/1998 


227 


228 


154/1998 


229 


156 / 1998 


230 


158 /1998 


231 


161/ 1998 


232 


162 /1998 


233 


163/ 1998 


234 


164/ 1998 


235 


165 /1998 


236 


166 / 1998 


237 


167 / 1998 


10 


வரிசை 


பதிவு எண் / 


சங்கப் பெயர் மற்றும் முகவரி . 


வருடம் . 


( 2) 


238 


168/1998 


கோமுகி அணை நேரடி பாசன மதகு எண் 14 - ன் விவசாயிகள் பாசன சங்கம் , க .செல்லம்பட்டு , 

கள்ளக்குறிச்சி வட்டம் . 


239 


169/ 1998 


இந்திராகாந்தி மகளிர் மன்றம் , கல்லாநத்தம் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 
கோமுகி அணை நேரடி பாசன மதகு எண் 8 , 9 மற்றும் 10 விவசாயிகளின் பாசன சங்கம் , 
மண்மலை, கள்ளக்குறிச்சி . 


240 


2 /1999 


241 


3/1999 


மணி முக்தா நீர்த்தேக்கம் விவசாயிகள் பாசன சங்கம் , வீரசோழபுரம் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 


242 


4/1999 


ஜாதிமல்லி டோக்ரா குழு , பாக்கம் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 


243 


11 /1999 


மாருதி மகளிர் மன்றம் , புது மோகூர் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 


244 


12 /1999 


எவரெஸ்ட் மகளிர் மன்றம் , மோ . வன்னஞ்சூர் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 


215 


16 / 1999 


சொசைட்டி ஃபார் யுனிவர்சல் , லிப்ரேஷன் , தச்சூர் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 


246 


21/1999 


அன்னை கனாம்பரம் பயிர் வளர்ப்பு டோக்ரா குழு , வாணாபுரம் , சங்கராபுரம் வட்டம் . 


247 


22/1999 


கோமுகி அணை நேரடி , பாசன எண் 7 மற்றும் கிளைக்கால்வாய் எண் 3 - ல் விவசாயிகள் 
பாசன சங்கம் , மாதவச்சேரி , கச்சராப்பாளையம் ( வழி ), கள்ளக்குறிச்சி வட்டம் . 


248 


23/1999 


கோமுகி அணை கிளைக்கால்வாய் எண் 2 மற்றும் நேரடி பாசன மதகு 6 - ன் விவசாயிகள் 
பாசன சங்கம் , மாதவச்சேரி , கச்சிராப்பாளையம் ( வழி ) , கள்ளக்குறிச்சி வட்டம் . 


249 


24/ 1999 


அம்மன் மகளிர் மன்றம் , மாதாவச்சேரி & அஞ்சல் , கச்சராப்பாளையம் ( வழி ) , கள்ளக்குறிச்சி 
( வட்டம்) . 


250 


25 /1999 


இந்திராகாந்தி மகளிர் மன்றம் , பெருவங்கூர் அஞ்சல் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 


251 


26 / 1999 


கோமுகி அணைநேரடி பாசன மதகு எண் . 1,2, 3 மற்றும் 4 - ன் விவசாயிகள் சங்கம் , மாத்தூர் 

அஞ்சல் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 


252 


28 / 1999 


அன்னை திரேசா மகளிர் மன்றம் , பெருவங்கூர் அஞ்சல் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 


253 


31/1999 


ரோஜா மகளிர் மேம்பாட்டுத் திட்டம் , பொய்குணம் , சங்கராபுரம் வட்டம் . 


254 


37/ 1999 


கஸ்தூரிபாய் மகளிர் மன்றம் , கரடிச்சித்தூர் , கச்சிராப்பாளையம் ( வழி ), கள்ளக்குறிச்சி வட்டம் . 


255 


47 / 1999 


அண்ணா மகளிர் மன்றம் , அரசம்பட்டு கள்ளக்குறிச்சி வட்டம் . 


256 


56 /1999 


கோமுகி அணை கிளைக்கால்வாய் எண் 1 - ன் விவசாயிகள் பாசன சங்கம் , வடக்கனந்தல் , 
கள்ளக்குறிச்சி வட்டம் . 


257 ) 


65 /1999 


அன்னை மணியம்மை மகளிர் மேம்பாட்டுத் திட்டம் , பொய்குணம் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 


258 


70/ 1999 


கிஸ்ஸா வரிப்பாசன விவசாயிகள் சங்கம் , ஆலத்தூர் , கள்ளக்குறிச்சி வட்டம் . 


259 


82 /1999 


அஞ்சுகம் அம்மையார் டோக்ரா மகளிர் மன்றம் , அம்மையகரம் - சமத்துவபுரம் , கள்ளக்குறிச்சி 
வட்டம் . 


260 


83 /1999 


சாத்தனூர் அணை விவசாயிகள் பாசன வலது புறக்கால்வாய் பிசி2 மதகுகளின் பாசன 

கோட்டம் சங்கம் எண் 19 , அரியலூர் , சங்கராபுரம் வட்டம் . 


261 


91/ 1999 


ஸ்ரீலட்சுமி எஜுகேஷனல் சொசைட்டி , கள்ளக்குறிச்சி , நெ . 1 நாட்டுக்கவுண்டர் தெரு . 


262 


109/1999 


பொய்க்குணம் பிமாபாய் மகளிர் அணி , (டோக்ரா குழு ) மன்றம் , கிழக்குத் தெரு , பொய்க்குணம் , 
சங்கராபுரம் வட்டம் . 


11 


வரிசை 
எண் . 


சங்கப் பெயர் மற்றும் முகவரி 


பதிவு எண் / 

வருடம் . 


( 1) 


( 3 ) 


( 2 ) 
14 / 2000 


263 


சாத்தனூர் அணை வலது புற 3 - வலது கிளை வாய்க்கால் (மதகுகள் 7 முதல் கடை மதகு 

வரை) முறைநீர் பாசனதாரர்கள் சபை , வரகூர் , ஆரூர் அஞ்சல் , சங்கராபுரம் வட்டம் . 


264 


16 / 2000 


சாத்தனூர் அணை வலதுபுற 3 - வது கிளை வாய்க்கால் மதகுகள் , S . குளத்தூர் (1முதல் 7 ) 

நீர்ப்பாசனதாரர்கள் சபை , 24/ 37D தெற்கு தெரு , S . குளத்தூர் , சங்கராபுரம் . 
சாத்தனூர் அணை வலதுபுற கால்வாய் , பி .சி . 4 (1 - 7 ) முறைநீர் பாசனதாரர்கள் சபை , 

எண் 2 / 32 , மூங்கில் துறைப்பட்டு ( அஞ்சல் ) , சங்கராபுரம் வட்டம் . 


265 


17 /2000 


266 


18 /2000 


சாத்தனூர் அணை வலதுபுற பிசி - 2 , 2 - வதும் மகிளை வாய்க்கால் மதகுகள் , அத்தியூர் 
( மதகு முதல் கடை மதகு வரை) முறைநீர் பாசனதாரர்கள் சபை , 1/ 68 , கருவனூர் அஞ்சல் , 
சங்கராபுரம் . 


267 


19/ 2000 


சாத்தனூர் அணை வலதுபுற கால்வாய் பிசி - 4 ( 8 - 15 ) முறைநீர் பாாசனதாரர்கள் சபை , 

ஈருடையான்பட்டு , சங்கராபுரம் வட்டம் . 


268 


24/ 2000 


சாத்தனூர் அணை வலதுபுற வாய்க்கால் , 1 - வது கிளை வாய்க்கால் மதகுகள் 17 முதல் 
கடை மதகு வரை நீர்ப்பாசனதாரர் சபை , 1/32 , சீர்பனந்தல் , சங்கராபுரம் வட்டம் . 


கள்ளக்குறிச்சி , 
2009 ஆகஸ்ட் 24 . 


அ . தனசேகரன் , 
சங்கங்களின் பதிவாளர் மற்றும் 

மாவட்ட பதிவாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


